தமிழ்நாடு அரசு 

2020 


[ Regd . No . TN/ CCN/ 467/ 2012 - 14 . 
[ R . Dis . No. 197 /2009 . 
( விலை : 0 . 80 காசு 


தமிழ்நாடு அரசிதழ் 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்மை 


மயே வெல் 


வல்லும் 


எண் 9 ] 


சென்னை , புதன்கிழமை , பிப்ரவரி 26 , 2020 
மாசி 14 , விகாரி , திருவள்ளுவர் ஆண்டு - 2051 


பகுதி III - பிரிவு 1( a ) இன் இணைப்பு 


அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 

அறிவிக்கை 
[ அரசாணை (நிலை ) எண் 08 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு (H1) த் துறை , 7 ஜனவரி 2020. ) 
1961 - ஆம் ஆண்டு மோட்டார் போக்குவரத்து தொழிலாளர்கள் சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 27/1961 ) 40 - ஆம் பிரிவைச் சேர்ந்த 
(1) மற்றும் (2) ஆகிய உட்பிரிவுகளில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் தமிழ்நாடு 1965 
ஆம் ஆண்டு மோட்டார் போக்குவரத்து தொழிலாளர்கள் விதிகளில் , பின்வரும் திருத்தங்களை இதனால் செய்கிறார் . இதன் வரைவு 
மேற்சொன்ன சட்டத்தின் 40 ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவில் கோரியுள்ளவாறு ஏற்கெனவே வெளியிடப்பட்டுள்ளது . 

திருத்தங்கள் 
மேற்சொன்ன விதிகளில் , - 
(1 ) விதி 4 - இல் , 

( a ) துணை விதி (1) - இல் , "தலைமை ஆய்வாளர் " என்ற சொற்றொடருக்குப் பதிலாக , " மோட்டார் போக்குவரத்து நிறுவனத்தின் 
தலைமை அலுவலகக் கட்டுப்பாட்டின் அதிகாரவரம்பெல்லையைக் கொண்டுள்ள சம்பந்தப்பட்ட தொழிலாளர் துறை உதவி ஆணையர் 
( செயலாக்கம் ) " என்ற சொற்றொடர் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் ; 

(b ) துணை விதி (5)- இல் , " தலைமை ஆய்வாளர் " என்ற சொற்றொடர் இடம்பெறுகிற இடங்களிளெல்லாம் அதற்குப்பதிலாக , 
" மோட்டார் போக்குவரத்து நிறுவனத்தின் தலைமை அலுவலகக் கட்டுப்பாட்டின் அதிகாரவரம்பெல்லையைக் கொண்டுள்ள சம்பந்தப்பட்ட 
தொழிலாளர் துறை உதவி ஆணையர் ( செயலாக்கம் )" என்ற சொற்றொடர் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் ; 

( 2) விதி (5)- இன் , துணை விதி (2) - இல் "தலைமை ஆய்வாளர் என்ற சொற்றொடருக்குப் பதிலாக , " மோட்டார் போக்குவரத்து 
நிறுவனத்தின் தலைமை அலுவலகக் கட்டுப்பாட்டின் அதிகாரவரம்பெல்லையைக் கொண்டுள்ள சம்பந்தப்பட்ட தொழிலாளர் துறை உதவி 
ஆணையர் ( செயலாக்கம் )" என்ற சொற்றொடர் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் ; 
( 3 ) விதி (7)-இன் , துணை விதி (1) - இல் "தலைமை ஆய்வாளர் அல்லது " என்ற சொற்றொடர் விட்டுவிடப்பட வேண்டும் ; 
(4 ) விதி (8)- இல் , (2) - ஆம் துணை விதியின் இரண்டாவது வரம்பு நிபந்தனையில் "தலைமை ஆய்வாளர் அல்லது " என்ற 
சொற்றொடர் விட்டுவிடப்பட வேண்டும் ; 
(5 ) விதி ( 11)- இல் 

(a ) துணை விதி (1) - இல் " தலைமை ஆய்வாளர் மற்றும் " என்ற சொற்றொடர் விட்டுவிடப்பட வேண்டும் ; 

(b ) துணை விதி ( 2) - இல் "தலைமை ஆய்வாளர் அல்லது " என்ற சொற்றொடர் விட்டுவிடப்பட வேண்டும் ; 
(6 ) " தொழிலாளர் துறை ஆய்வாளர் " மற்றும் " தொழிலாளர் துறை ஆய்வாளர்கள் ", என்ற சொற்றொடர்கள் இடம்பெறும் 
இடங்களிளெல்லாம் , அதற்குப்பதிலாக " தொழிலாளர் துறை உதவி ஆணையர் " (செயலாக்கம் )" , மற்றும் தொழிலாளர் துறை 
உதவி ஆணையர்கள் ( செயலாக்கம் )" , என்ற சொற்றொடர்கள் முறையே அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் ; 


III- 1a- (9 ) ( T Sup) - 1 


[ 1 ] 


(7) படிவம் எண் . II - க்குப்பதிலாக , பின்வரும் படிவம் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 


அதாவது : 


" படிவம் எண் .// 
[5 - ஆம் விதியைக் காண்க ) 


1961 ஆம் ஆண்டு மோட்டார் போக்குவரத்து தொழிலாளர்கள் சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 27/1961 ) 3 - ஆம் பிரிவைச் சேர்ந்த 
( 3 ) உட்பிரிவின் கீழ் வழங்கப்பட்ட பதிவுச் சான்றிதழ் 


படிவம் 


பதிவு எண் . 

கட்டணம் ரூ . 
1961 ஆம் ஆண்டு மோட்டார் போக்குவரத்து தொழிலாளர்கள் சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 27/ 1961 ) விதித்துறைகளுக்கும் 
அதன் கீழ் இயற்றப்பட்ட விதிகளுக்கும் உட்பட்டு அந்த ஆண்டில் ஏதாவது ஒரு நாளில் ............................... க்கும் மேற்படாத நபர்களை 
பணியமர்த்தி , ..................... என அழைக்கப்படுகிற மோட்டார் போக்குவரத்து சேவைகளை இயக்குவதற்கு........... .( தொழிலாளரின் பெயர் ) 
என்பவருக்கு பதிவுச் சான்றிதழ் இதனால் வழங்கப்படுகிறது . 

இதனால் வழங்கப்பட்ட இந்தப் பதிவுச் சான்றிதழ் , அடுத்த இரண்டு ஆங்கில ஆண்டுகளுக்கு செயலில் இருக்கும் . 


நாள் : 


தொழிலாளர் துறை உதவி ஆணையர் 

( செயலாக்கம் ) 


புதுப்பித்தல் . 


புதுப்பிப்பு நாள் 


செலுத்தப்பட்ட கட்டண 

தொகை 


காலாவதி ஆகும் நாள் 


தொழிலாளர் துறை 
உதவி ஆணையரின் 
( செயலாக்கம் ) கையொப்பம் 

( 4 ) 


செயலாக 


( 1) | 


(3) | 


( 2 ) 


திருத்தங்கள் . 


திருத்தம் செய்யப்பட்ட 

நாள் 


திருத்தத்தின் தன்மை 


செலுத்தப்பட்ட கட்டண 
தொகை மற்றும் நாள் 


தொழிலாளர் துறை 
உதவி ஆணையரின் 
( செயலாக்கம் ) கையொப்பம் 


( 1 ) 


(2 ) 


( 3 ) 


( 4 ) 


மாற்றல் . 


மாற்றல் நாள் 


மாற்றல் மாற்றலுக்குரியவரின் 
செய்பவரின் பெயர் 

பெயர் 


மாற்றல் 
செய்வதற்கான 
காரணம் 


செலுத்தப்பட்ட 
கட்டண தொகை 
மற்றும் நாள் 


தொழிலாளர் 
துறை உதவி 
ஆணையரின் 
( செயலாக்கம்) 
கையொப்பம் 


(1) 


(2) 


(3) 


(4) 


( 5 ) 


( 6 ) 


முகமது நசிமுத்தின் , 
அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


